10. 


APRIL/MAY 2023 


DTA33 — தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ -- 1 


: Three hours Maximum : 75 marks 


ட்டி ஒருவர்‌ பெயர்‌ கொளப்‌ பெறாஅர்‌ - விளக்கம்‌ 
தருக. 


பாதீடு, கொடை என்னும்‌ இரு துறைகளுக்கிடையே 
உள்ள வேறுபாட்டைக்‌ கூறுக. 


புறநிலை வாழ்த்து விளக்கம்‌ தருக. 
குறியின்‌ வகைகள்‌ எத்தனை? அவை யாவை? 
பெருமையும்‌ உரனும்‌ ஆடூஉமேன - விளக்குக. 


எண்ணரும்‌ பாசறைப்‌ பெண்ணோடு புணரார்‌ - 
விளக்குக. 


வேந்துறு தொழிலே ஆண்டின தகமே - விளக்குக. 
இறைச்சி என்றால்‌ என்ன? 


உள்ளுறையில்‌ இடம்பெறும்‌ பொருள்கள்‌ எத்தனை? 
அவை யாவை? 


3148 


11. 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ-- (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


(அ) திணைகளுக்குரிய பொழுதுகளை எழுதுக. 
(அல்லது) 
பெருந்திணைக்‌ 


(ஆ) கைக்கிளை குறிப்புகளை 


விளக்குக. 
(அ) அகத்திணைக்கு இணையான . புறத்திணைகளைக்‌ 
அற விளக்குக்‌ 
(அல்லது) 
(ஆ) தொல்காப்பியல்‌ புறத்திணை இயல்‌ சிற்றிலக்கியத்‌ 
தோற்றத்திற்கான மூலம்‌ என்பதைச்‌ சான்று தந்து 
ளக்குக. 


(அ) களவில்‌ செவிலிக்குரிய இடம்‌ குறித்து எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) குறியிடம்‌ குறித்த தொல்காப்பியரின்‌ 
னைக எழுதுக. 
(அ) தொல்காப்பியர்‌ கூறும்‌ கற்பின்‌ இலக்கணத்தைப்‌ 
புலப்படுத்துக. 
(அல்லது) 
(ஆ) கற்பில்‌ கூத்தர்கள்‌ வாயில்கள்‌ பெறும்‌ இடம்‌ 
குறித்து எழுதுக. 


(அ) அறத்தொடு நிற்றலின்‌ வகைகளைக்‌ கூறி விளக்குக 
(அல்லது) 


காட்டலாகாப்‌ பொருள்கள்‌ யாவை? விளக்குக. 


(ஆ 


2 3143 


பகுதி இ-- (3 % 10 ௪ 80 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்கு கட்டுரை வடிவில்‌ விடை தருக. 


16. 


17. 


18. 


19. 


20. 


தொல்காப்பியரின்‌ திணைக்‌ கோட்பாடுகள்‌ குறித்துக்‌ 
கட்டுரை வரைக. 


பண்டைத்‌ தமிழர்‌ போர்‌ முறையின்‌ சிறப்புகளைப்‌ 
புறத்திணை இயல்‌ வழி நின்று விளக்குக. 


அகத்திணையில்‌ தோழியின்‌ பங்களிப்புக்‌ குறித்துக்‌ 


கட்டுரை வரைக. ்‌ 


கற்பியலின்‌ வாயிலாக . அறியப்படும்‌ தலைவனின்‌ 
இயல்புகளைத்‌ தொகுத்துக்‌ கட்டுரை வரைக. 


உள்ளுறை இறைச்சி குறித்த 


தொல்காப்பியரின்‌ 
சிந்தனைகள்‌ குறித்து விவரிக்க. 


8 5148 


